GOVERNMENT OF TAMIL NADU 

2011 


[ Regd . No . TN / CCN / 467 / 2009 - 11 . 
[ R . Dis . No. 197 / 2009 . 
[ Price : Rs . 1 .60 Paise . 


TAMIL 


* 


" 


. . . 


VENTS 


FO 


* 


Kட்டி 
பாட 


SGOVED 


NADO 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


+ 


1 


A 


TRUTH 


1LONE T * 


TIUMPHS 


EXTRAORDINARY 


PUBLISHED BY AUTHORITY 


No . 325] 


CHENNAI , MONDAY , SEPTEMBER 12 , 2011 

Aavani 26 , Thiruvalluvar Aandu - 2042 


Part VI - Section 2 
Notifications or Orders of interest to a section of the public 

issued by Heads of Departments , etc . 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC . 


COLLECTORS AND LOCAL AUTHORITIES 


மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் ஊராட்சிகளின் ஆய்வாளர் , திருவண்ணாமலை. 


LOITA 


LITI 


ணமைஎ 


திருவண்ணாமலை மாவட்டம் , செங்கம் ஊராட்சி ஒன்றியம் , மேல்பள்ளிப்பட்டு ஊராட்சி 

மன்றத் தலைவர் பதவி நீக்கம் செய்தல் பற்றிய அறிவிக்கை . 


(ந .க . எண் 7845/2010/ அ2 .) 


No . VI(2)/ 445( h -1)/2011 . 


ந. ஆர். கள் வாங்கிய வேண்டும்நிர்ணயிக்கப்பட்ட 
பெற தவறிய (Open Tenல்பட்டு 
செல்ல 


திருவண்ணாமலை மாவட்டம் , செங்கம் ஊராட்சி ஒன்றியம் , மேல்பள்ளிப்பட்டு ஊராட்சி மன்றத் தலைவர் 
திரு . ஆர் . வேடியப்பன் என்பவர் ஊராட்சிக்குத் தேவையான தெருவிளக்கு உதிரிபாகங்கள் , கைப்பம்பு மற்றும் விசைபம்பு 
உதிரிபாகங்கள் வாங்கியமைக்கான தொகையினை சம்மந்தப்பட்ட நிறுவனத்தின் பெயருக்கான குறுக்கு கோடிட்ட 
காசோலையாக வழங்க வேண்டும் என்ற நடைமுறை விதிகளைப் பின்பற்றத் தவறியமைக்காகவும் கைபம்பு மற்றும் 
விசைபம்பு பராமரிப்புக்கு அரசால் நிர்ணயிக்கப்பட்டுள்ள உச்ச வரம்பிற்கும் கூடுதலான செலவினம் மேற்கொண்டதோடு 
பட்டியலில் உதவி பொறியாளரின் மேலொப்பம் பெற தவறியமைக்காகவும் ஊராட்சிக்குத் தேவையான தெருவிளக்கு 
உதிரிபாகங்கள் வாங்கும்போது திறந்தவெளி ஒப்பந்தப்புள்ளி (Open Tender ) மற்றும் ஒப்புந்த விலைப்புள்ளி (Limited 
Tender ) நடைமுறைகள் ஏதும் பின்பற்றப்படாமல் தன்னிச்சையாக செயல்பட்டு செலவினம் மேற்கொண்டமைக்காகவும் 
அவருக்கெதிராக 1994ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் பிரிவு 205கீழ் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு உரிய 
நடைமுறைகள் அனைத்தும் பின்பற்றப்பட்ட பின்னர் அவரின் மீதான குற்றச்சாட்டுக்கள் , மேல்பள்ளிப்பட்டு ஊராட்சி 
மன்றத்தின் கருத்து ஆகியனவற்றை உரிய ஆவணங்களுடன் தன்னிச்சையாகவும் ஆழ்ந்தும் பரிசீலனை செய்து , இவர் 
மேற்காணும் பிழைகள் புரிந்து ஊராட்சி நிர்வாக அலுவலர் / ஊராட்சி மன்றத் தலைவருக்கான கடமையிலிருந்து 
தவறியுள்ளது நிரூபனமாவதாக எனது உளத் தேர்வின்படி தீர்மானித்து , 1994ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 
பிரிவு 205 (11) - ன்கீழ் ஊராட்சிகளின் ஆய்வாளர் மற்றும் மாவட்ட ஆட்சித் தலைவருக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்தின்படி , 
இவரை மேல்பள்ளிப்பட்டு ஊராட்சி மன்றத் தலைவர் பதவியிலிருந்து நீக்கம் செய்து அறிவிக்கை வெளியிடப்படுகிறது . 

1994ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் பிரிவு 262(1) - ன்படி தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் 
நாளிலிருந்து இந்த அறிவிக்கை நடைமுறைக்கு வரும் எனத் தெரிவிக்கப்படுகிறது . 


DTP - VI -2 EX . ( 325 ) 


[ 1 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


திருவண்ணாமலை மாவட்டம் , செங்கம் ஊராட்சி ஒன்றியம் , பரமனந்தல் ஊராட்சி 

மன்றத் தலைவர் பதவி நீக்கம் செய்தல் பற்றிய அறிவிக்கை . 


(ந . க . எண் 


2772/ 2010 / அ2 .) 


No. VI(2)/ 445 (h -2)/ 2011 . 

திருவண்ணாமலை மாவட்டம் , செங்கம் ஊராட்சி ஒன்றியம் , பரமனந்தல் ஊராட்சி மன்றத் தலைவர் 
திருமதி சு . முனியம்மாள் என்பவர் 1999ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் (கிராம ஊராட்சி கூட்டங்களை கூட்டுதல் 
மற்றும் நடத்துவதற்குண்டான குறைவெண்வரம்பு மற்றும் வழிமுறைகள்) விதிகளுக்கு முரணாக நடந்து கொண்டதற்காகவும் 
ஊராட்சிக்குத் தேவையான தெருவிளக்கு உதிரிபாகங்கள் , கைப்பம்பு மற்றும் விசைபம்பு உதிரிபாகங்கள் வாங்கியமைக்கான 
தொகையினை சம்மந்தப்பட்ட நிறுவனத்தின் பெயருக்கான குறுக்கு கோடிட்ட காசோலையாக வழங்க வேண்டும் என்ற 
நடைமுறை விதிகளைப்பின்பற்றத் தவறியமைக்காகவும் கைபம்பு மற்றும் விசைபம்பு பராமரிப்புக்கு அரசால் 
நிர்ணயிக்கப்பட்டுள்ள உச்ச வரம்பிற்கும் கூடுதலான செலவினம் மேற்கொண்டதோடு பட்டியலில் உதவி பொறியாளரின் 
மேலொப்பம் பெற தவறியமைக்காகவும் ஊராட்சிக்குத் தேவையான தெருவிளக்கு உதிரிபாகங்கள் வாங்கும்போது 
திறந்தவெளி ஒப்பந்தப்புள்ளி ( Open Tender ) மற்றும் ஒப்புந்த விலைப்புள்ளி (Limited Tender ) நடைமுறைகள் ஏதும் 
பின்பற்றப்படாமல் தன்னிச்சையாக செயல்பட்டு செலவினம் மேற்கொண்டமைக்காகவும் அவருக்கெதிராக 1994ஆம் 
ஆண்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் பிரிவு 205 - ன்கீழ் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு உரிய நடைமுறைகள் 
அனைத்தும் பின்பற்றப்பட்ட பின்னர் அவரின் மீதான குற்றச்சாட்டுக்கள் , பரமனந்தல் ஊராட்சி மன்றத்தின் கருத்து 
ஆகியனவற்றை உரிய ஆவணங்களுடன் தன்னிச்சையாகவும் ஆழ்ந்தும் பரிசீலனை செய்து , இவர் மேற்காணும் பிழைகள் 
புரிந்து ஊராட்சி நிர்வாக அலுவலர் / ஊராட்சி மன்றத் தலைவருக்கான கடமையிலிருந்து தவறியுள்ளது நிரூபனமாவதாக 
எனது உளத் தேர்வின்படி தீர்மானித்து , 1994ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் பிரிவு 205 ( 11 )- ன்கீழ் 
ஊராட்சிகளின் ஆய்வாளர் மற்றும் மாவட்ட ஆட்சித் தலைவருக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்தின்படி , இவரை 
பரமனந்தல் ஊராட்சி மன்றத் தலைவர் பதவியிலிருந்து நீக்கம் செய்து அறிவிக்கை வெளியிடப்படுகிறது . 

1994ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் பிரிவு 262(1)- ன்படி தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் 
நாளிலிருந்து இந்த அறிவிக்கை நடைமுறைக்கு வரும் எனத் தெரிவிக்கப்படுகிறது . 


திருவண்ணாமலை மாவட்டம் , புதுப்பாளையம் ஊராட்சி ஒன்றியம் , தேவனந்தல் ஊராட்சி 
மன்றத் தலைவர் பதவி நீக்கம் செய்தல் பற்றிய அறிவிக்கை . 

(ந . க . எண் 2181/ 2010/ அ2.) 


No. VI (2 )/ 445 (h - 3)/ 2011 . 


திருவண்ணாமலை மாவட்டம் , புதுப்பாளையம் ஊராட்சி ஒன்றியம் , தேவனந்தல் ஊராட்சி மன்றத் தலைவர் 
திரு . எஸ் . ரமேஷ் என்பவர் ஊராட்சிக்குத் தேவையான தெருவிளக்கு உதிரிபாகங்கள் , கைப்பம்பு மற்றும் விசைபம்பு 
உதிரிபாகங்கள் வாங்கியமைக்கான தொகையினை சம்மந்தப்பட்ட நிறுவனத்தின் பெயருக்கான குறுக்கு கோடிட்ட 
காசோலையாக வழங்க வேண்டும் என்ற நடைமுறை விதிகளைப் பின்பற்றத் தவறியமைக்காகவும் கைபம்பு மற்றும் 
விசைபம்பு பராமரிப்புக்கு அரசால் நிர்ணயிக்கப்பட்டுள்ள உச்ச வரம்பிற்கும் கூடுதலான செலவினம் மேற்கொண்டதோடு 
பட்டியலில் உதவி பொறியாளரின் மேலொப்பம் பெற தவறியமைக்காகவும் ஊராட்சிக்குத் தேவையான தெருவிளக்கு 
உதிரிபாகங்கள் வாங்கும்போது திறந்தவெளி ஒப்பந்தப்புள்ளி ( Open Tender ) மற்றும் ஒப்புந்த விலைப்புள்ளி (Limited 
Tender ) நடைமுறைகள் ஏதும் பின்பற்றப்படாமல் தன்னிச்சையாக செயல்பட்டு கைச்சீட்டுகள் மூலம் செலவினம் 
மேற்கொண்டமைக்காகவும் அவருக்கெதிராக 1994ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் பிரிவு 205 - ன்கீழ் 
நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு உரிய நடைமுறைகள் அனைத்தும் பின்பற்றப்பட்ட பின்னர் அவரின் மீதான 
குற்றச்சாட்டுக்கள் , தேவனந்தல் ஊராட்சி மன்றத்தின் கருத்து ஆகியனவற்றை உரிய ஆவணங்களுடன் தன்னிச்சையாகவும் 
ஆழ்ந்தும் பரிசீலனை செய்து , இவர் மேற்காணும் பிழைகள் புரிந்து ஊராட்சி நிர்வாக அலுவலர் / ஊராட்சி மன்றத் 
தலைவருக்கான கடமையிலிருந்து தவறியுள்ளது நிரூபனமாவதாக எனது உளத் தேர்வின்படி தீர்மானித்து , 1994ஆம் 
ஆண்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் பிரிவு 205 (11)- ன்கீழ் ஊராட்சிகளின் ஆய்வாளர் மற்றும் மாவட்ட ஆட்சித் 
தலைவருக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்தின்படி , இவரை தேவனந்தல் ஊராட்சி மன்றத் தலைவர் பதவியிலிருந்து 
நீக்கம் செய்து அறிவிக்கை வெளியிடப்படுகிறது . 

1994ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் பிரிவு 262(1)- ன்படி தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் 
நாளிலிருந்து இந்த அறிவிக்கை நடைமுறைக்கு வரும் எனத் தெரிவிக்கப்படுகிறது . 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


திருவண்ணாமலை மாவட்டம் , கீழ்பென்னாத்தூர் ஊராட்சி ஒன்றியம் , ஜமீன் கூடலூர் ஊராட்சி 
மன்றத் தலைவர் பதவி நீக்கம் செய்தல் பற்றிய அறிவிக்கை . 

(ந . க . எண் 2979/ 2010/ அ2 .) 


No. VI(2 )/ 445( h -4)/ 2011 . 


திருவண்ணாமலை மாவட்டம் , கீழ்பென்னாத்தூர் ஊராட்சி ஒன்றியம் , ஜமீன் கூடலூர் ஊராட்சி மன்றத் தலைவர் 
திரு . உ . யேசு ராஜா என்பவர் ஊராட்சிக்குத் தேவையான தெருவிளக்கு உதிரிபாகங்கள் , கைப்பம்பு மற்றும் விசைபம்பு உதிரிபாகங்கள் 
வாங்கியமைக்கான தொகையினை சம்மந்தப்பட்ட நிறுவனத்தின் பெயருக்கான குறுக்கு கோடிட்ட காசோலையாக வழங்க வேண்டும் 
என்ற நடைமுறை விதிகளைப்பின்பற்றத் தவறியமைக்காகவும் கைபம்பு மற்றும் விசைபம்பு பராமரிப்புக்கு அரசால் நிர்ணயிக்கப்பட்டுள்ள 
உச்ச வரம்பிற்கும் கூடுதலான செலவினம் மேற்கொண்டதோடு பட்டியலில் உதவி பொறியாளரின் மேலொப்பம் பெற தவறியமைக்காகவும் 
ஊராட்சிக்குத் தேவையான தெருவிளக்கு உதிரிபாகங்கள் வாங்கும்போது திறந்தவெளி ஒப்பந்தப்புள்ளி ( Open Tender ) மற்றும் ஒப்புந்த 
விலைப்புள்ளி (Limited Tender ) நடைமுறைகள் ஏதும் பின்பற்றப்படாமல் தன்னிச்சையாக செயல்பட்டு கைச்சீட்டுகள் மூலம் செலவினம் 
மேற்கொண்டமைக்காகவும் அவருக்கெதிராக 1994ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் பிரிவு 205 - ன்கீழ் நடவடிக்கை 
மேற்கொள்ளப்பட்டு உரிய நடைமுறைகள் அனைத்தும் பின்பற்றப்பட்ட பின்னர் அவரின் மீதான குற்றச்சாட்டுக்கள் , ஜமீன் கூடலூர் 
ஊராட்சி மன்றத்தின் கருத்து ஆகியனவற்றை உரிய ஆவணங்களுடன் தன்னிச்சையாகவும் ஆழ்ந்தும் பரிசீலனை செய்து . இவர் 
மேற்காணும் பிழைகள் புரிந்து ஊராட்சி நிர்வாக அலுவலர் / ஊராட்சி மன்றத் தலைவருக்கான கடமையிலிருந்து தவறியுள்ளது 
நிரூபனமாவதாக எனது உளத் தேர்வின்படி தீர்மானித்து , 1994ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் பிரிவு 205 ( 11 )- ன்கீழ் 
ஊராட்சிகளின் ஆய்வாளர் மற்றும் மாவட்ட ஆட்சித் தலைவருக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்தின்படி , இவரை ஜமீன் கூடலூர் 
ஊராட்சி மன்றத் தலைவர் பதவியிலிருந்து நீக்கம் செய்து அறிவிக்கை வெளியிடப்படுகிறது . 

1994ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் பிரிவு 262(1) - ன்படி தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து இந்த 
அறிவிக்கை நடைமுறைக்கு வரும் எனத் தெரிவிக்கப்படுகிறது . 


திருவண்ணாமலை மாவட்டம் , கீழ்பென்னாத்தூர் ஊராட்சி ஒன்றியம் , செல்லங்குப்பம் 
ஊராட்சி மன்றத் தலைவர் பதவி நீக்கம் செய்தல் பற்றிய அறிவிக்கை . 

(ந .க . எண் 3602/2010/ 42.) 


No . VI (2)/445 (h -5)/2011 . 


திருவண்ணாமலை மாவட்டம் , கீழ்பென்னாத்தூர் ஊராட்சி ஒன்றியம் , செல்லங்குப்பம் ஊராட்சி மன்றத் தலைவர் 
திரு . எம் . முனியன் என்பவர் ஊராட்சிக்குத் தேவையான தெருவிளக்கு உதிரிபாகங்கள் , கைப்பம்பு மற்றும் விசைபம்பு உதிரிபாகங்கள் 
வாங்கியமைக்கான தொகையினை சம்மந்தப்பட்ட நிறுவனத்தின் பெயருக்கான குறுக்கு கோடிட்ட காசோலையாக வழங்க வேண்டும் 
என்ற நடைமுறை விதிகளைப் பின்பற்றத் தவறியமைக்காகவும் கைபம்பு மற்றும் விசைபம்பு பராமரிப்புக்கு அரசால் நிர்ணயிக்கப்பட்டுள்ள 
உச்ச வரம்பிற்கும் கூடுதலான செலவினம் மேற்கொண்டதோடு பட்டியலில் உதவி பொறியாளரின் மேலொப்பம் பெற தவறியமைக்காகவும் 
ஊராட்சிக்குத் தேவையான தெருவிளக்கு உதிரிபாகங்கள் வாங்கும்போது திறந்தவெளி ஒப்பந்தப்புள்ளி ( Open Tender ) மற்றும் ஒப்பந்த 
விலைப்புள்ளி (Limited Tender ) நடைமுறைகள் ஏதும் பின்பற்றப்படாமல் தன்னிச்சையாக செயல்பட்டு கைச்சீட்டுகள் மூலம் செலவினம் 
மேற்கொண்டமைக்காகவும் அவருக்கெதிராக 1994ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் பிரிவு 205 - ன்கீழ் நடவடிக்கை 
மேற்கொள்ளப்பட்டு உரிய நடைமுறைகள் அனைத்தும் பின்பற்றப்பட்ட பின்னர் அவரின் மீதான குற்றச்சாட்டுக்கள் , செல்லங்குப்பம் 
ஊராட்சி மன்றத்தின் கருத்து ஆகியனவற்றை உரிய ஆவணங்களுடன் தன்னிச்சையாகவும் ஆழ்ந்தும் பரிசீலனை செய்து இவர் 
மேற்காணும் பிழைகள் புரிந்து ஊராட்சி நிர்வாக அலுவலர் / ஊராட்சி மன்றத் தளைவருக்கான கடமையிலிருந்து தவறியுள்ளது 
நிரூபனமாவதாக எனது உளத் தேர்வின்படி தீர்மானித்து , 1994ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் பிரிவு 205 ( 11 )- ன்கீழ் 
ஊராட்சிகளின் ஆய்வாளர் மற்றும் மாவட்ட ஆட்சித் தலைவருக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்தின்படி , இவரை செல்லங்குப்பம் 
ஊராட்சி மன்றத் தலைவர் பதவியிலிருந்து நீக்கம் செய்து அறிவிக்கை வெளியிடப்படுகிறது . 

1994ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் பிரிவு 262(1)- ன்படி தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து இந்த 
அறிவிக்கை நடைமுறைக்கு வரும் எனத் தெரிவிக்கப்படுகிறது . 


4 


| 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


திருவண்ணாமலை மாவட்டம் , கீழ்பென்னாத்தூர் ஊராட்சி ஒன்றியம் , 
ஆவூர் ஊராட்சி மன்றத் தலைவர் பதவி நீக்கம் செய்தல் பற்றிய அறிவிக்கை . 

(ந . க . எண் 2663/ 2010/ அ2 .) 


No . VI(2)/445 (h -6)/2011 . 


திருவண்ணாமலை மாவட்டம் , கீழ்பென்னாத்தூர் ஊராட்சி ஒன்றியம் , ஆவூர் ஊராட்சி மன்றத் தலைவர் 
திருமதி எ . சவரியம்மாள் என்பவர் ஊராட்சிக்குத் தேவையான தெருவிளக்கு உதிரிபாகங்கள் , கைப்பம்பு மற்றும் விசைபம்பு 
உதிரிபாகங்கள் வாங்கியமைக்கான தொகையினை சம்மந்தப்பட்ட நிறுவனத்தின் பெயருக்கான குறுக்கு கோடிட்ட காசோலையாக 
வழங்க வேண்டும் என்ற நடைமுறை விதிகளைப்பின்பற்றத் தவறியமைக்காகவும் கைபம்பு மற்றும் விசைபம்பு பராமரிப்புக்கு அரசால் 
நிர்ணயிக்கப்பட்டுள்ள உச்ச வரம்பிற்கும் கூடுதலான செலவினம் மேற்கொண்டதோடு பட்டியலில் உதவி பொறியாளரின் மேலொப்பம் 
பெற தவறியமைக்காகவும் ஊராட்சிக்குத் தேவையான தெருவிளக்கு உதிரிபாகங்கள் வாங்கும்போது திறந்தவெளி ஒப்பந்தப்புள்ளி ( Open 
Tender ) மற்றும் ஒப்பந்த விலைப்புள்ளி (Limited Tender ) நடைமுறைகள் ஏதும் பின்பற்றப்படாமல் தன்னிச்சையாக செயல்பட்டு 
கைச்சீட்டுகள் மூலம் செலவினம் மேற்கொண்டமைக்காகவும் அவருக்கெதிராக 1994ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் பிரிவு 
205 - ன்கீழ் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு உரிய நடைமுறைகள் அனைத்தும் பின்பற்றப்பட்ட பின்னர் அவரின் மீதான குற்றச்சாட்டுக்கள் , 
ஆவூர் ஊராட்சி மன்றத்தின் கருத்து ஆகியனவற்றை உரிய ஆவணங்களுடன் தன்னிச்சையாகவும் ஆழ்ந்தும் பரிசீலனை செய்து , இவர் 
மேற்காணும் பிழைகள் புரிந்து ஊராட்சி நிர்வாக அலுவலர் / ஊராட்சி மன்றத் தலைவருக்கான கடமையிலிருந்து தவறியுள்ளது 
நிரூபனமாவதாக எனது உளத் தேர்வின்படி தீர்மானித்து , 1994ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் பிரிவு 205 ( 11 )- ன்கீழ் 
ஊராட்சிகளின் ஆய்வாளர் மற்றும் மாவட்ட ஆட்சித் தலைவருக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்தின்படி , இவரை 
ஆவூர் ஊராட்சி மன்றத் தலைவர் பதவியிலிருந்து நீக்கம் செய்து அறிவிக்கை வெளியிடப்படுகிறது . 

1994ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் பிரிவு 262(1)- ன்படி தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து இந்த 
அறிவிக்கை நடைமுறைக்கு வரும் எனத் தெரிவிக்கப்படுகிறது . 


திருவண்ணாமலை, 
2011 செப்டம்பர் 11 . 


அன்சுல் மிஸ்ரா , 
ஊராட்சிகளின் ஆய்வாளர் மற்றும் 

மாவட்ட ஆட்சித்தலைவர் . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது 


